GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


(Regd . No . TN /CCN / 467 /2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs. 2 . 40 Paise . 


ITO 


TAMI 


A 


1 . 568 


RNMEN 


REL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


FL 


. 


NADU 


i 


TRUTH 


“ 10 N 18 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No . 261 


CHENNAI, WEDNESDAY , JULY 9 , 2014 
Aani 25 , Jaya , Thiruvalluvar Aandu – 2045 


Part 11 — Section 1 
Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


வேளாண்மைத் துறை 


The Tamil Nadu Agricultural Produce Marketing (Regulation ) Act 


28 - 31 


REVENUE DEPARTMENT 
Change of Name for the Revenue Village in Arani Taluk at Thiruvannamalai District. 


DTP - 11 - 1 (26 ) — 1 


[ 27 ] 


28 


28 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part Il— Sec . 1 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


வேளாண்மைத் துறை 
Notifications under the Tamil Nadu Agricultural Produce Marketing (Regulation ) Act. 

NOTIFICATION - | 
[ அரசாணை (நிலை ) எண் 64 , வேளாண்மை ( வே . வி .உத் துறை, 27 மே 2014 , வைகாசி 13 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு- 2045.) 


No . Il(1)/AG /22 /2014 . 


In exercise of the powers conferred by clause ( a ) of sub -section ( 1) of Section 9 of the Tamil Nadu Agricultural Produce 
Marketing (Regulation ) Act , 1987 (Tamil Nadu Act 27 of 1989 ), the Governor of Tamil Nadu hereby confirms the declaration 
of the exclusion of the following Markets in Virudhunagar and Sivagangai Districts from the notified area of the 
Ramanathapuram Market Committee as mentioned below : 


Virudhunagar District 


1 . 


2 . 


3. 


Virudhunagar 
Rajapalayam 
Sathur 
Aruppukottai 
Watrap 
Srivilliputhur 
Vembakottai 


Sivagangai District 

1. Sivagangai 
2 . Manamadurai 
3. Thiruppuvanam 
4. Ilayankudi 
5 . Devakottai 
6 . Karaikudi 
7. Singampunari 


6 . 
7 . 


The intention to make such a declaration having been previously published as required by Section 3 of the said Act. 


NOTIFICATION - || 
( 317811606007 (47000 ) TOT 64, GOLOTITOOTGOLD (C01. 21.2); 560 , 27 6 2014 , 6026Th 13 , BW , 


126176hui 3400TC - 2045.] 


No. II( 1)/AG /23 / 2014 . 


In exercise of the powers conferred by sub -section ( 1) of Section 4 of the Tamil Nadu Agricultural Produce Marketing 
(Regulation ) Act, 1987 (Tamil Nadu Act 27 of 1989), the Governor of Tamil Nadu hereby declares the Virudhunagar and 
Sivagangai districts to be notified areas for the purpose of the said Act in respect of Cotton (Kapas , Lint, Waste ), Ground 
nut (pods and kernels ), Chillies , Paddy , Gingelly or seasamum seed or Ellu , Black gram (Ulundu ) in all forms, Coriander 
(Dhania seeds), Coconut in all forms except Tender Coconut, Sugarcane Jaggery in all forms ( Jaggery powder , Brown sugar 
etc .), Cashew nuts in all forms. The intention to make such a declaration having been previously published as required by 
Section 3 of the said Act. 

NOTIFICATION - III 
( 91771606007 (151606 ) TT 64, COJOTITOOTGOLD (C01.07 .2); 50m, 27 6 2014, 601S 13, , (1661r6U 46000 –2045 .) 


No. II( 1)/ AG /24 /2014 . 


In exercise of the powers conferred by sub - section (1 ) of Section 5 of the Tamil Nadu Agricultural Produce Marketing 
(Regulation ) Act, 1987 ( Tamil Nadu Act 27 of 1989), the Governor of Tamil Nadu hereby establishes a market committee 
for the notified area of Virudhunagar District with Head Quarters at Virudhunagar comprising the Virudhunagar, Rajapalayam , 
Sathur, Aruppukottai, Watrap , Srivilliputhur and Vembakottai Markets with effect on and from the 27 - 05 - 2014 and the said 
Market Committee shall be known as “ Virudhunagar Market Committee". 


NOTIFICATION - IV 
( 9141160600T (1,16061) 6T6T 64, GOJOTITOOTGOLD (901.09.2) 5mm, 27 GL 2014 , 6006 
No . ||( 1)/AG /25 /2014 . 


13, 2U , S/101617601 760010 –2045.] 


In exercise of the powers conferred by sub -section (1 ) of Section 5 of the Tamil Nadu Agricultural Produce Marketing 
(Regulation ) Act , 1987 (Tamil Nadu Act 27 of 1989 ), the Governor of Tamil Nadu hereby establishes a market committee for the 


July 9 , 2014 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


29 


notified area of Sivagangai District with Head Quarters at Sivagangai comprising the Sivagangai, Manamadurai, Thiruppuvanam , 
llayankudi, Devakottai, Karaikudi and Singampunari Markets with effect on and from the 27 -05 - 2014 and the said Market 
Committee shall be known as " Sivagangai Market Committee ". 


NOTIFICATION - V 
( 918160600T (1600 ) TOT 64 , COLOTITOOTGOLD (C2.07.2); 50m , 27 6 2014 , 6016813, , 


1266 


940010 - 2045 .] 


No. 11( 1)/ AG /26 /2014 . 


In exercise of the powers conferred by sub -section ( 1 ) of Section 5 of the Tamil Nadu Agricultural Produce Marketing 
(Regulation ) Act, 1987 ( Tamil Nadu Act 27 of 1989), the Governor of Tamil Nadu hereby establishes a market committee 
for the notified area of Ramanathapuram District with Head Quarters at Ramanathapuram , comprising the Ramanathapuram , 
Paramakudi, Kamuthi, Thiruvadanai, Rajasingamangalam and Mudukulthur Markets with effect on and from the 27 -05 - 2014 
and the said Market Committee shall be known as “ Ramanathapuram Market Committee ". 


NOTIFICATION - VI. 
( 917711606007 (1106 ) 6600 64, CUTITOOTGOLD (600.691.2); 5oº, 27 6 2014, 


16 


13, qW , 5 (5626r6hui 3460010 – 2045 .] 


No . ||( 1)/AG /27 /2014 


In exercise of the powers conferred by sub - section (2 ) of Section 6 of the Tamil Nadu Agricultural Produce Marketing 
(Regulation ) Act, 1987 (Tamil Nadu Act 27 of 1989), the Governor of Tamil Nadu hereby declares the Virudhunagar, 
Rajapalayam , Sathur, Aruppukottai, Watrap , Srivilliputhur and Vembakottai markets of Virudhunagar Market Committee shall 
be the notified market areas for the purpose of the said Act in respect of Cotton (kapas, Lint, waste ), Ground nut (pods and 
kernels ), Chillies , Paddy , Gingelly or seasamum seed or Ellu , Black gram (Ulundu ) in all forms, Coriander (Dhania seeds ), 
Coconut in all forms except Tender Coconut, Sugarcane Jaggery in all forms (Jaggery powder, Brown sugar etc .), Cashewnuts 
in all forms. 


NOTIFICATION - VIL 
[ 118160600 ( 

100 ) TOT 64, GOLOTITOOTGOLD (Cou.07.2); 560m , 27 GL 2014, 2015 


13, qW , HTUTU 


9460010 - 2045 .] 


No . ||( 1 )/AG /28 /2014. 


In exercise of the powers conferred by sub - section (2 ) of section 6 of the Tamil Nadu Agricultural Produce Marketing 
(Regulation ) Act, 1987 ( Tamil Nadu Act 27 of 1989) , the Governor of Tamil Nadu hereby declares the 
Sivagangai, Manamadurai, Thiruppuvanam , llayankudi, Devakottai, Karaikudi and Singampunari markets of Sivagangai 
Market Committee shall be the notified market areas for the purpose of the said Act in respect of Cotton (kapas , Lint, waste ), 
Ground nut (pods and kernels ), Chillies , Paddy , Gingelly or seasamum seed or Ellu , Black gram (Ulundu ) in all forms, 
Coriander ( Dhania seeds ), Coconut in all forms except Tender Coconut, Sugarcane Jaggery in all forms (Jaggery powder , 
Brown sugar etc .), Cashewnuts in all forms. 


NOTIFICATION - VIII 


( 911160600T ( 

100 ) 6600 64, 6026TITOOTOOL C1. .2) som , 27 6 


2014, 001T 


13, 


W , 5662662 2460010 – 2045.] 


No. II( 1)/AG /29 /2014 . 


In exercise of the powers conferred by sub - section ( 2 ) of Section 6 of the Tamil Nadu Agricultural Produce Marketing 
(Regulation ) Act, 1987 ( Tamil Nadu Act 27 of 1989) , the Governor of Tamil Nadu hereby declares the 
Ramanathapuram , Paramakudi, Kamuthi, Thiruvadanai, Rajasingamangalam and Mudukulathur Markets of Ramanathapuram 
Market Committee shall be the notified market areas for the purpose of the said Act in respect of Cotton (kapas , Lint, waste ), 
Ground nut (pods and kernels ), Chillies , Paddy , Gingelly or seasamum seed or Ellu , Black gram (Ulundu) in all forms, 
Coriander (Dhania seeds), Coconut in all forms except Tender Coconut, Sugarcane Jaggery in all forms (Jaggery powder, 
Brown sugar etc.), Cashewnuts in all forms. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


அறிவிக்கை - 
( அரசாணை (நிலை ) எண் 64, வேளாண்மை ( வே . வி .உத் துறை , 27 மே 2014, வைகாசி 13 , ஐய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045.) 
1987 - ஆம் வருடத்திய தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் விற்பனைச் ( முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 
27/1989 ) 9 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் (a ) பகுதியில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் , இராமநாதபுரம் விற்பனைக்குழுவின் அறிவிக்கையிடப்பட்ட அங்காடிப்பகுதிகளிலிருந்து கீழ்க்குறிப்பிட்ட விருதுநகர் 
மற்றும் சிவகங்கை மாவட்டங்களிலுள்ள அங்காடிப்பகுதிகளை நீக்குவதற்கான அறிவிப்பை இதனால் உறுதி செய்கிறார் : -- 
விருதுநகர் மாவட்டம் 

சிவகங்கை மாவட்டம் 
1 . விருதுநகர் 

1 . சிவகங்கை 
2 . இராஜபாளையம் 

2 . மானாமதுரை 
3 . சாத்தூர் 

3 . திருப்புவனம் 
அருப்புக்கோட்டை 

4 . இளையாங்குடி 
5 . வத்திராயிருப்பு 

5 . தேவக்கோட்டை 
6 . ஸ்ரீவில்லிப்புத்தூர் 

6 . காரைக்குடி 
7 . வெம்பக்கோட்டை 

7 . சிங்கம்புணரி 
இவ்வாறு , அறிவிப்பு செய்வதன் நோக்கம் குறித்து மேற்குறிப்பிட்ட சட்டத்தில் 3ஆம் பிரிவில் குறிப்பிட்டுள்ளவாறு , ஏற்கெனவே 
வெளியிடப்பட்டுள்ளது . 


அறிவிக்கை- 
( அரசாணை (நிலை) எண் 64, வேளாண்மை (வேவி உத் துறை , 27 மே 2014 , வைகாசி 13, ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045.) 
1987 - ஆம் வருடத்திய தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் விற்பனைச் (முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 
27/ 1989 ) 4 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , 
பருத்தி ( கொட்டை நீக்காத பருத்திப்பஞ்சு , பருத்திக்கொட்டை நீக்கிய பஞ்சு , கழிவுப் பஞ்சு) நிலக்கடலை (விதை மற்றும் நெற்று ), 
மிளகாய் வத்தல் , நெல் , எள் விதை ,உளுந்து (அனைத்து வடிவங்களிலும் ) , கொத்தமல்லி (தனியா) , இளநீர் நீங்கலான தேங்காய் 
அனைத்து வகை , கரும்பு வெல்லம் ( அனைத்து வடிவங்களிலும் ) ( வெல்லத்தூள் , பழுப்பு சர்க்கரை முதலியன) , முந்திரி ( அனைத்து 
வடிவங்களிலும் ) ஆகியவற்றைப் பொறுத்தமட்டில் மேற்சொன்ன சட்டத்தின் செயல் நோக்கத்திற்காக , விருதுநகர் மற்றும் சிவகங்கை 
மாவட்டங்களை அறிவிக்கையிடப்பட்ட பகுதிகளாக இதனால் அறிவிக்கிறார் . இவ்வாறு அறிவிக்கப்படுவதன் நோக்கம் குறித்து 
மேற்குறிப்பிட்ட சட்டத்தில் 3 - ஆம் பிரிவில் குறிபிட்டுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


அறிவிக்கை- II 
[ அரசாணை (நிலை ) எண் 64 , வேளாண்மை ( வே . வி .உத் துறை, 27 மே 2014 , வைகாசி 13 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045 .) 

1987 - ஆம் வருடத்திய தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் விற்பனைச் ( முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 
27/1989 ) 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , 
விருதுநகர் , இராசபாளையம் , சாத்தூர் , அருப்புக்கோட்டை , வத்திராயிருப்பு , ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் வெம்பக்கோட்டை ஆகிய 
அறிவிக்கையிடப்பட்ட அங்காடிப் பகுதிகளை உள்ளடக்கி விருதுநகரை தலைமையிடமாகக் கொண்டு விருதுநகர் மாவட்டத்திற்கு 
27 - 05 - 2014 , அந்நாள் முதற்கொண்ட விற்பனைக்குழு ஒன்றை இதனால் அமைக்கிறார் . மேற்சொன்ன விற்பனைக்குழு " விருதுநகர் 
விற்பனைக்குழு என்று அழைக்கப்படும் . 


அறிவிக்கை - IV 
[ அரசாணை (நிலை) எண் 64 , வேளாண்மை ( வே . வி .வத் துறை , 27 மே 2014 , வைகாசி 13, ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045 .) 

1987 - ஆம் வருடத்திய தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் விற்பனைச் (முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 
27 / 1989 ) 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , 
சிவகங்கை , மானாமதுரை, திருபுவனம் , இளையாங்குடி , தேவக்கோட்டை , காரைக்குடி மற்றும் சிங்கம்புணரி ஆகிய அறிவிக்கையிடப்பட்ட 
அங்காடிப் பகுதிகளை உள்ளடக்கி சிவகங்கையை தலைமையிடமாகக் கொண்டு சிவகங்கை மாவட்டத்திற்கு 27 - 05 - 2014 , 
அந்நாள் முதற்கொண்ட விற்பனைக்குழு ஒன்றை இதனால் அமைக்கிறார் . மேற்சொன்ன விற்பனைக்குழு " சிவகங்கை விற்பனைக்குழு 
என்று அழைக்கப்படும் . 


வம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அத 


அறிவிக்கை- 
[ அரசாணை (நிலை ) எண் 64 , வேளாண்மை ( வே .வி .உத் துறை , 27 மே 2014 , வைகாசி 13 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு- 2045.) 

1987 - ஆம் வருடத்திய தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் விற்பனைச் (முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 
27 / 1989 ) 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , 


July 9 , 2014 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


31 


இராமநாதபுரம் , பரமக்குடி , கமுதி , திருவாடானை , இராசசிங்கமங்களம் மற்றும் முதுகுளத்தூர் ஆகிய அறிவிக்கையிடப்பட்ட 
அங்காடிப் பகுதிகளை உள்ளடக்கி இராமநாதபுரத்தை தலைமையிடமாகக் கொண்டு இராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 27 - 05 - 2014 , 
அந்நாள் முதற்கொண்ட விற்பனைக்குழு ஒன்றை இதனால் அமைக்கிறார் . மேற்சொன்ன விற்பனைக்குழு " இராமநாதபுரம் 
விற்பனைக்குழு என்று அழைக்கப்படும் . 


அறிவிக்கை - VII 
[ அரசாணை (நிலை ) எண் 64 , வேளாண்மை ( வே . வி .உத் துறை, 27 மே 2014 , வைகாசி 13 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045 .) 
1987 - ஆம் வருடத்திய தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் விற்பனைச் ( முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 
27 /1989 ) 6 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
விருதுநகர் விற்பனைக்குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ள விருதுநகர் , இராஜபாளையம் , சாத்தூர் , அருப்புக்கோட்டை , வத்திராயிருப்பு , 
ஸ்ரீவில்லிபுத்தூர் , வெம்பக்கோட்டை , ஆகிய விற்பனைப் பகுதிகளை பருத்தி ( கொட்டை நீக்காத பருத்திப்பஞ்சு , பருத்திக்கொட்டை 
நீக்கிய பஞ்சு , கழிவுப் பஞ்சு) , நிலக்கடலை (விதை மற்றும் நெற்று) , மிளகாய்வத்தல் , நெல் , எள் விதை , உளுந்து ( அனைத்து 
வடிவங்களிலும் ) , கொத்தமல்லி (தனியா) , இளநீர் நீங்கலான தேங்காய் அனைத்து வகை , கரும்பு வெல்லம் ( அனைத்து வடிவங்களிலும் ) 
( வெல்லத்தூள் , பழுப்பு சர்க்கரை முதலியன) , முந்திரி ( அனைத்து வடிவங்களிலும் ) ஆகியவற்றைப் பொறுத்தமட்டில் மேற்சொன்ன 
சட்டத்தின் செயல் நோக்கத்திற்காக , அறிவிக்கையிடப்பட்ட அங்காடிப்பகுதிகளாக அறிவிக்கிறார் . 


அறிவிக்கை- VII 
[ அரசாணை (நிலை ) எண் 64 , வேளாண்மை ( வே . வி .உத் துறை , 27 மே 2014, வைகாசி 13, ஜய , திருவள்ளுவர் ஆண்டு- 2045.) 
1987 - ஆம் வருடத்திய தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் விற்பனைச் ( முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 
27/1989 ) 6 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
சிவகங்கை விற்பனைக்குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ள சிவகங்கை , மானாமதுரை , திருப்புவனம் , இளையாங்குடி , தேவக்கோட்டை , 
காரைக்குடி , சிங்கம்புணரி ஆகிய விற்பனைப் பகுதிகளை பருத்தி ( கொட்டை நீக்காத பருத்திப்பஞ்சு , பருத்திக்கொட்டை நீக்கிய 
பஞ்சு , கழிவுப் பஞ்சு) , நிலக்கடலை (விதை மற்றும் நெற்று ) , மிளகாய்வத்தல் , நெல் , எள் விதை, உளுந்து ( அனைத்து 
வடிவங்களிலும்) , கொத்தமல்லி (தனியா), இளநீர் நீங்கலான தேங்காய் அனைத்து வகை , கரும்பு வெல்லம் ( அனைத்து வடிவங்களிலும் ) , 
( வெல்லத்தூள் , பழுப்பு சர்க்கரை முதலியன) , முந்திரி ( அனைத்து வடிவங்களிலும் ) ஆகியவற்றைப் பொறுத்தமட்டில் மேற்சொன்ன 
சட்டத்தின் செயல் நோக்கத்திற்காக , அறிவிக்கையிடப்பட்ட அங்காடிப்பகுதிகளாக அறிவிக்கிறார் . 


அறிவிக்கை- VIII 
[ அரசாணை (நிலை ) எண் 64, வேளாண்மை ( வே . வி 2த் துறை , 27 மே 2014 , வைகாசி 13 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045.) 

1987 - ஆம் வருடத்திய தமிழ்நாடு வேளாண் விளைபொருள் விற்பனைச் ( முறைப்படுத்துதல் ) சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 
27 /1989 ) 6 - ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
இராமநாதபுரம் விற்பனைக்குழுவின் கட்டுப்பாட்டில் உள்ள இராமநாதபுரம் , பரமக்குடி , கமுதி , திருவாடானை , இராசசிங்கமங்கலம் , 
முதுகுளத்தூர் ஆகிய விற்பனைப் பகுதிகளை பருத்தி ( கொட்டை நீக்காத பருத்திப்பஞ்சு , பருத்திக்கொட்டை நீக்கிய பஞ்சு , கழிவுப் 
பஞ்சு) , நிலக்கடலை (விதை மற்றும் நெற்று) , மிளகாய்வத்தல் , நெல் , எள் விதை ,உளுந்து ( அனைத்து வடிவங்களிலும்) , கொத்தமல்லி 
(தனியா) , இளநீர் நீங்கலான தேங்காய் அனைத்து வகை , கரும்பு வெல்லம் ( அனைத்து வடிவங்களிலும்) , ( வெல்லத்தூள் , பழுப்பு 
சர்க்கரை முதலியன) , முந்திரி ( அனைத்து வடிவங்களிலும் ) ஆகியவற்றைப் பொறுத்தமட்டில் மேற்சொன்ன சட்டத்தின் செயல் 
நோக்கத்திற்காக , அறிவிக்கையிடப்பட்ட அங்காடிப்பகுதிகளாக அறிவிக்கிறார் . 


சந்தீப் சக்சேனா , 
வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
REVENUE DEPARTMENT 


Change of Name for the Revenue Village in Arani Taluk at Thiruvannamalai District. 

[ G . O . MS . NO . 268 , Revenue [ RA . 1(1)] , 20th June 2014 .) 


No . ||( 1 )/ REV/ 30 / 2014 . 


In the Alphabetical List of Villages ( 1972 Edition ) relating to Thiruvannamalai District under Arani Taluk , the entries " ADAIYAPPULAM " 
" அடையப்புலம் shall be substituted as follows : 


English 


Tamil 


Devnagiri 


Adayappalam 


அடையப்பலம் 


अडैयप्पलम 


GAGANDEEP SINGH BEDI, 
Secretary to Government. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


